GOVERNMENT OF TAMIL NADU 


[ Regd . No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 2.40 Paise . 


2021 


பக 


நா 
IT 
TNாட் 


NADU 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


E 


- 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No. 319 ] 


CHENNAI , MONDAY , JULY 12 , 2021 
Aani 28 , Pilava , Thiruvalluvar Aandu - 2052 


Part | 


Notifications or orders regarding first appointments , investiture of 

magisterial powers , etc. , issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பொதுத் துறை 
( சிறப்பு - அ ) 


அமைச்சர்கள் - அலுவல்கள் ஒதுக்கீடு - மேலும் ஆணைகள் - ஆணைகள் - வெளியிடப்படுகிறது . 


No. I / PUSP / 6 ( a ) / 2021 . 


கீழ்க்கண்ட அரசு ஆணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை ( நிலை ) எண் . 382 , பொது ( சிறப்பு - ஆ ) த் துறை , நாள் 12 ஜூலை 2021 , 

ஆனி 28 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 . ] 


படிக்க : 


அரசாணை ( நிலை ) எண் .267 , பொது ( சிறப்பு - ஆத் துறை , நாள் : 7 மே 2021 . 


ஆணை : எண் .382 , பொது ( சிறப்பு - ஆ ) த் துறை , 12 ஜூலை 2021 . 


இந்திய அரசமைப்புச் சட்டம் 166 வது பிரிவு , இனம் ( 3 ) ன்கீழ் தமிழக ஆளுநர் தனது அமைச்சர்களுக்கிடையேயான அரசின் அலுவல்களை 
பின்வருமாறு ஒதுக்கீடு செய்து ஆணையிடுகிறார் : 


1 . 


திரு.மு.க.ஸ்டாலின் 
முதலமைச்சர் 


பொது , பொது நிர்வாகம் , இந்திய ஆட்சிப்பணி , இந்திய காவல் பணி , இந்திய வனப் பணி 
மற்ற அகில இந்திய பணி , மாவட்ட வருவாய் அலுவலர்கள் , காவல் , உள்துறை , சிறப்பு 
முயற்சிகள் , சிறப்புத் திட்ட செயலாக்கம் , மாற்றுத் திறனாளிகள் நலன் 
சிறுபாசனம் உள்ளிட்ட பாசனத் திட்டங்கள் , சட்டமன்றம் , ஆளுநர் மற்றும் அமைச்சரவை , 
தேர்தல்கள் மற்றும் கடவுச்சீட்டுகள் , கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் 
நகராட்சி நிர்வாகம் , நகர்ப்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் 


2 . 


திரு . துரைமுருகன் 
நீர்வளத் துறை அமைச்சர் 
திரு . கே.என் . நேரு 
நகராட்சி நிர்வாகத் துறை அமைச்சர் 
திரு . இ . பெரியசாமி 
கூட்டுறவுத் துறை அமைச்சர் 


3 . 


4 . 


கூட்டுறவு , புள்ளியியல் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் நலன் 


[ 1 ] 


DTP - Part - I - EX . ( 319 ) 


2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


5 . 


திரு . க . பொன்முடி 
உயர்கல்வித் துறை அமைச்சர் 
திரு . எ.வ.வேலு 
பொதுப்பணித் துறை அமைச்சர் 


தொழில்நுட்பக் கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி , மின்னணுவியல் , அறிவியல் மற்றும் 
தொழில் நுட்பவியல் 
பொதுப்பணிகள் ( கட்டடங்கள் ) , 
நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் 


6 . 


7 . 


திரு . எம் . ஆர் . கே . பன்னீர்செல்வம் 
வேளாண்மை - உழவர் நலத்துறை 
அமைச்சர் 


வேளாண்மை , 

வேளாண்மை பொறியியல் , வேளாண் பணிக் கூட்டுறவு 
சங்கங்கள் , தோட்டக்கலை , கரும்புத் தீர்வை , கரும்புப் பயிர் மேம்பாடு மற்றும் 
தரிசு நில மேம்பாடு 


8 . 


திரு . கே.கே.எஸ்.எஸ்.ஆர் . ராமச்சந்திரன் 
வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை 
அமைச்சர் 


வருவாய் , மாவட்ட வருவாய் பணியமைப்பு , துணை ஆட்சியர்கள் , பேரிடர் 
மேலாண்மை 


9 . 


திரு . தங்கம் தென்னரசு 
தொழில் துறை அமைச்சர் 


தொழில்கள் , தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ்ப் பண்பாடு , தொல்லியல் 


10 . 


சட்டம் , நீதிமன்றங்கள் , சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டம் 


திரு . எஸ் . இரகுபதி 
சட்டத் துறை அமைச்சர் 


11 . 


திரு . சு . முத்துசாமி 
வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 
அமைச்சர் 


வீட்டுவசதி , ஊரக வீட்டுவசதி , நகரமைப்புத் திட்டமிடல் மற்றும் வீட்டுவசதி 
மேம்பாடு , இடவசதி கட்டுப்பாடு , நகரத்திட்டமிடல் , நகர் பகுதி வளர்ச்சி , 
சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் 


12 . 


திரு . கே.ஆர்.பெரியகருப்பன் 
ஊரக வளர்ச்சி துறை அமைச்சர் 


ஊரக வளர்ச்சி , ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் , வறுமை ஒழிப்புத் 
திட்டங்கள் , ஊரகக் கடன்கள் 


13 . 


திரு.தா.மோ.அன்பரசன் 
ஊரகத் தொழிற் துறை அமைச்சர் 


குடிசைத் தொழில்கள் , சிறு தொழில்கள் உள்ளிட்ட ஊரகத் தொழில்கள் , 
குடிசை மாற்று வாரியம் 


14 . 


திரு . மு.பெ. சாமிநாதன் 
செய்தித் துறை அமைச்சர் 


செய்தி மற்றும் விளம்பரம் , திரைப்படத் தொழில் நுட்பவியல் மற்றும் திரைப்படச் 
சட்டம் , பத்திரிகை அச்சுக் காகிதக் கட்டுப்பாடு , எழுதுபொருள் மற்றும் 
அச்சுத்துறை மற்றும் அரசு அச்சகம் 


15 . 


திருமதி . பி . கீதா ஜீவன் 
சமூக நலன் - மகளிர் உரிமைத் துறை 
அமைச்சர் 


மகளிர் மற்றும் குழந்தைகள் நலம் உள்ளிட்ட சமூக நலம் , ஆதரவற்றோர் 
இல்லங்கள் மற்றும் குற்றவாளிகள் சீர்திருத்த நிர்வாகம் , ஒருங்கிணைந்த 
குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் இரவலர் காப்பு இல்லங்கள் மற்றும் சமூக 
சீர்திருத்தம் மற்றும் சத்துணவுத் திட்டம் 
மீன்வளம் , மீன் வளர்ச்சிக் கழகம் மற்றும் கால்நடை பராமரிப்பு 


16 . 


திரு . அனிதா ஆர் . ராதாகிருஷ்ணன் 
மீன் வளம் - மீனவர் நலத்துறை மற்றும் 
கால்நடை பாரமரிப்புத் துறை அமைச்சர் 


17 . 


பா 


திரு . ஆர்.எஸ் . ராஜகண்ணப்பன் 
போக்குவரத்து துறை அமைச்சர் 


போக்குவரத்து , நாட்டுடமையாக்கப்பட்ட போக்குவரத்து மற்றும் இயக்கூர்தி 
சட்டம் 


18 . 


வனம் 


திரு.கா. ராமச்சந்திரன் 
வனத்துறை அமைச்சர் 


19 . 


திரு.அர.சக்கரபாணி 
உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் 
துறை அமைச்சர் 


உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் , நுகர்வோர் பாதுகாப்பு , விலைக் 
கட்டுப்பாடு 


20 . 


திரு . வி . செந்தில் பாலாஜி 
மின்சாரம் , மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் 
துறை அமைச்சர் 


மின்சாரம் , மரபு சாரா எரிசக்தி மேம்பாடு , மதுவிலக்கு ஆயத்தீர்வை மற்றும் 
கருப்பஞ்சாற்றுக் கசண்டு ( மொலாசஸ் ) 


21 . 


திரு . ஆர் . காந்தி 
கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் 


கைத்தறி மற்றும் துணிநூல் , கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் , பூதானம் 
மற்றும் கிராம தானம் 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


22 . 


மருத்துவம் , மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வு 


II 


திரு . மா . சுப்பிரமணியன் 
மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை 
அமைச்சர் 


23 . 


திரு . பி.மூர்த்தி 
வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் 


வணிக வரிகள் , பதிவு மற்றும் முத்திரைத்தாள் சட்டம் , எடைகள் மற்றும் 
அளவைகள் , கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் 
நிவாரணம் , சீட்டுகள் மற்றும் கம்பெனிகள் பதிவு 
பிற்படுத்தப்பட்டோர் நலன் , மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலன் மற்றும் 
சீர்மரபினர் நலன் 
இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் 


24 . 


25 . 


26 . 


நிதித்துறை , திட்டம் , மனித வள மேலாண்மை , ஓய்வூதியம் மற்றும் 
ஓய்வுக் கால நன்மைகள் 
பால்வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி 


27 . 


28 . 


சிறுபான்மையினர் நலன் , வெளிநாடு வாழ் தமிழர் நலன் , அகதிகள் , 
வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வஃக்ப் வாரியம் 


29 . 


பள்ளிக் கல்வி 


திரு . எஸ்.எஸ்.சிவசங்கர் பிற்படுத்தப்பட்டோர் 
நலத்துறை அமைச்சர் 
திரு . பி.கே.சேகர்பாபு 
இந்து சமயம் மற்றும் அறநிலைய துறை அமைச்சர் 
முனைவர் பழனிவேல் தியாக ராஜன் 
நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத் துறை 
திரு . சா . மு . நாசர் 
பால்வளத் துறை அமைச்சர் 
திரு . செஞ்சி கே.எஸ்.மஸ்தான் 
சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் 
தமிழர் நலத்துறை அமைச்சர் 
திரு . அன்பில் மகேஸ் பொய்யாமொழி 
பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் 
திரு . சிவ . வீ . மெய்யநாதன் சுற்றுச்சூழல் - 
காலநிலை மாற்றத் துறை மற்றும் இளைஞர் நலன் , 
விளையாட்டு மேம்பாட்டுத் துறை அமைச்சர் 
திரு.சி.வி.கணேசன் 
தொழிலாளர் நலன் - திறன் மேம்பாட்டுத் துறை 
அமைச்சர் 
திரு . த.மனோ தங்கராஜ் 
தகவல் தொழில் நுட்பத் துறை அமைச்சர் 
டாக்டர் மா . மதிவேந்தன் 
சுற்றுலாத்துறை அமைச்சர் 
திருமதி . என் . கயல்விழி செல்வராஜ் 
ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் 


30 . 


சுற்றுச்சூழல் மற்றும் மாசுக் கட்டுப்பாடு , இளைஞர் நலன் மற்றும் 
விளையாட்டு மேம்பாட்டுத் துறை 


31 . 


தொழிலாளர்கள் நலன் , மக்கள் தொகை , வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி , 
மக்கட் தொகை கணக்கெடுப்பு , நகரம் மற்றும் ஊரக வேலைவாய்ப்பு 


32 . 


தகவல் தொழில்நுட்பத் துறை 


33 . 


சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் 


34 . 


ஆதி திராவிடர் நலன் , மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் 
கொத்தடிமைத் தொழிலாளர்கள் நலன் 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


வெ . இறையன்பு , 
தலைமைச் செயலாளர் . 


PUBLIC DEPARTMENT 

( Special - B ) 


[ MINISTERS - ALLOCATION OF BUSINESS - FURTHER ORDERS - ORDERS - ISSUED . ] 
The following Government Order is published . - 


[ G.O.Ms.No.382 , Public ( Special.B ) , 12th July 2021 , Aani 28 , Pilava , 

Thiruvalluvar Aandu - 2052 . ] 


READ : 


G.O.Ms.No.267 , Public ( Spl.B ) Department , dated 7th May 2021 


ORDER : No.382 , Public ( Special.B ) , 12th July 2021 

Under Clause ( 3 ) of Article 166 of the Constitution of India , the Governor of Tamil Nadu allocates among his 
Ministers , the Business of Government as follows : 


1 . 


Thiru M.K. Stalin , 
Chief Minister 


Public , General Administration , Indian Administrative Service , Indian 
Police Service , Indian Forest Service , Other All India Service , District 
Revenue Officers , Police , Home , Special Initiatives , Special Programme 
Implementation , Welfare of Differently abled persons . 


4 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


2 . 


Thiru Duraimurugan 
Minister for Water Resources 


Irrigation Projects including Small Irrigation , Legislative Assembly , 
Governor and Ministry , Elections and Passports , Minerals and Mines . 


3 . 


Municipal Administration , Urban and Water Supply . 


Thiru K.N.Nehru 
Minister for Municipal Administration 


4 . 


Thiru I. Periyasamy 
Minister for Co - operation 


Co - operation , Statistics and Ex - Servicemen Welfare 


5 . 


Thiru K. Ponmudi 
Minister Higher Education 


Higher Education including Technical Education , Electronics , Science 
and Technology 


6 . 


Thiru E.V. Velu 
Minister for Public Works 


Public Works ( Buildings ) , Highways and Minor Ports 


7 . 


Thiru M.R.K. Panneerselvam 
Minister for Agriculture and 
Farmer's Welfare 


Agriculture , Agricultural Engineering , Agro Service 
Co - operatives , Horticulture , Sugarcane Excise , Sugarcane 
Development and Waste Land Development 


8 . 


Thiru K.K.S.S.R. Ramachandran 
Minister for Revenue and 
Disaster Management 


Revenue , District Revenue Establishment , Deputy Collectors , 
Disaster Management 


9 . 


Thiru Thangam Thennarasu 
Minister for Industries 


Industries , Tamil Official Language and Tamil Culture , 
Archeology . 


10 . 


Thiru S. Reghupathy 
Minister for Law 


Law , Courts , Prisons and Prevention of Corruption 


11 . 


Thiru S. Muthusamy 
Minister for Housing and Urban 
Development 


Housing , Rural Housing , Town Planning Projects and Housing 
Development , Accommodation Control , Urban Planning , 
Urban Development and Chennai Metropolitan Development 
Authority . 


12 . 


Thiru K.R. Periakaruppan 
Minister for Rural Development 


Rural Development , Panchayats and Panchayat Unions , Poverty 
Alleviation Programmes , Rural Indebtedness . 


13 . 


Thiru T.M.Anbarasan 
Minister for Rural Industries 


Rural Industries including Cottage Industries , Small Industries , 
Slum Clearance Board . 


14 . 


Thiru M.P.Saminathan 
Minister for Information & 
Publicity 


Information & Publicity , Film Technology and Cinematograph 
Act , Newsprint Control , Stationery and Printing , Government 
Press . 


15 . 


Tmt . P. Geetha Jeevan 
Minister for Social Welfare & 
Women Empowerment 


Social Welfare including Women and Children Welfare , Orphanages 
and Correctional Administration , Integrated Child Development Scheme 
and Beggar Homes and Social Reforms & Nutritious Meal Programme . 


16 . 


Fisheries , Fisheries Development Corporation and Animal Husbandry 


Thiru Anitha R. Radhakrishnan 
Minister for Fisheries - Fishermen 
Welfare and Animal Husbandry 


17 . 


Thiru R.S. Rajakannappan 
Minister for Transport 


Transport , Nationalised 
Transport and Motor Vehicles Act . 


18 . 


Forests 


Thiru K. Ramachandran 
Minister for Forests 


19 . 


Thiru R. Sakkarapani 
Minister for Food and Civil Supplies 


Food and Civil Supplies , Consumer Protection and Price Control . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


5 


20 . 


Thiru V.Senthilbalaji 
Minister for Electricity , Prohibition & 
Excise 


Electricity , Non Conventional Energy Development , Prohibition and 
Excise , Molasses 


21 . 


Thiru R. Gandhi 
Minister for Handlooms and Textiles 


Handlooms and Textiles , Khadi and Village Industries Board , Boodhan 
and Gramadhan . 


22 . 


Health , Medical Education and Family Welfare 


Thiru Ma.Subramanian 
Minister for Health & Family 
Welfare 


23 . 


Thiru P. Moorthy 
Minister for Commercial Taxes and 
Registration 


Commercial Taxes , Registration and Stamp Act , Weights and 
Measures , Debt Relief including Legislation on Money Lending , Chits 
and Registration of Companies 


24 . 


Thiru S.S.Sivasankar 
Minister for Backward 
Welfare 


Backward Classes Welfare , Most Backward Classes Welfare and 
Denotified Communities Welfare 


Classes 


Hindu Religious and Charitable Endowments 


25 . 


Thiru P.K.Sekarbabu 
Minister for Hindu Religious and 
Charitable Endowments 


26 . 


Dr Palanivel Thiaga Rajan 
Minister for Finance and Human 
Resources Management 


Finance , Planning , Human Resources Management , Pensions and 
Pensionary Benefits 


27 . 


Milk and Diary Development 


Thiru S.M.Nasar 
Minister for Milk & Dairy 
Development 


28 . 


Thiru Gingee K.S. Masthan 
Minister for Minorities Welfare and 
Non Resident Tamils Welfare 


Minorities Welfare , Non Resident Tamils Welfare , Refugees & Evacuees 
and Wakf Board 


29 . 


School Education 


Thiru Anbil Mahesh Poyyamozhi 
Minister for School Education 


30 . 


Thiru Siva . V. Meyyanathan 
Minister for Environment – Climate 
Change and Youth Welfare and 
Sports Development 


Environment and Pollution Control , Youth Welfare and Sports 
Development 


31 . 


Thiru C.V. Ganesan 
Minister for Labour Welfare and 
Skill Development 


Labour Welfare , Population , Employment and Training , Census , Urban 
and Rural Employment 


32 . 


Thiru T. Mano Thangaraj 
Minister for Information Technology 


Information Technology 


33 . 


Tourism and Tourism Development Corporation 


Dr M. Mathiventhan 
Minister for Tourism 


34 . 


Tmt . N.Kayalvizhi Selvaraj 
Minister for Adi Dravidar Welfare 


Adi Dravidar Welfare , Hill Tribes and Bonded Labour Welfare . 


( By order of the Governor ) 


V. IRAI ANBU , 
Chief Secretary 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


